இந்திப் 


பிரச்னை 


10 


* 


காசு 


இந்திப் பிரச்னை 


பாரதம் நமது தாய்நாடு , காஷ்மீரம் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள நாமனை 
வரும் ஒரு தாய் வயிற்றுப் பிள்ளைகள் , நமது இதிகாசங்களும் , பண்டைய கலாசாரங்களும் 
நம் நாட்டின் ஒருமையைப் இறைசாற்றுகின்றன. நாம் வளமாகவும் , வலிமையாகவும் 
வாழ இந்த ஒருமை மிகவும் அவசியம் , 

பாரத நாட்டின் ஒருமையை உறுதிப்படுத்தும் ஒரு கருவியாகவும் , பல்வேறு புற 
வேற்றுமைகள் கொண்ட நாற்பத்து நான்கு கோடி மக்களை இணைக்கும் ஒரு சக்தியாகவும் 
விளங்கக்கூடியது இந்தி மொழி , 

பெரும்பான்மையான மக்கள் அறிந்துள்ள மொழியே , ஒரு நாட்டின் ஆட்சிமொழி 
யாக இருக்கவேண்டும் . அப்போது தான் உண்மையான ஜனநாயகம் நிலவும் . இந்தியா 
வைப் பொறுத்தவரையில் ஆங்கிலம் மிகக் குறைந்த எண்ணிக்கையுள்ள மக்களாலேயே 
பேசப்படுகிறது . நிச்சயமாக இந்தியாவின் எந்தப் பகுதியிலும் அது பாமர மக்களின் 


பேசும் மொழியன்று . 


இந்தி மொழி பார தநாட்டில் பெரும்பான்மையான மக்களால் பேசப்படும் மொழி . 
தமிழகம் , வங்காளம் போன்ற பிற மாநிலங்களிலும் அம்மொழியை இலட்சக்கணக்கான 


வர்கள் அறிந்துள்ளனர் . எனவே , இந்தி மொழி மத்திய ஆட்சிமொழியானால் தான் 
ஜனநாயக உணர்வுகள் மதிக்கப்படுகின்றன என்ற நிலைமை ஏற்படும் 

கீழ்க்கண்ட விவரங்களைத் தயவுசெய்து பாருங்கள் . மிகப் பெரும்பாலான மக்கள் 
அறிந்துள்ள மொழி எது என்பது புலனாகும் . 

மொழிவழி மக்கள் தொகை 

( 1951 - ல் ) 


வரிசை 
எண் 


மொழிகள் 


மக்கள் தொகை 
( கோடிக்கணக்கில ) 


சதவிகிதம் 


குறிப்பு 


1. ஹிந்தி , உருது , ஹிந்துஸ்தானி, 

பஞ்சாபி . 
2. தெலுங்கு 
3. மராத்தி 
4. தமிழ் 
5. வங்காளி 
6. குஜராத்தி 
7. கன்னடம் 
8. மலையாளம் 
9. ஓரியா 
10. அஸ்ஸாமி 


14.99 
3.30 
2.70 
2.65 
2-51 
1.53 
1.45 
1.34 
1-32 
0-50 


42.0 
9.2 
7-6 
7.4 
7-0 
4.6 
4.1 
3.8 
3.7 
1.4 


இந்தி,மராத்தி,வங்காளி, குஜராத்திமொழிகளின் எழுத்துக்கள்அனைத்தும் ஏறத்தாழஒரேவரிவடிவம் 

கொண்டவையே. 


2 


ஆங்கிலம் நமக்கு அந்நிய மொழி . அதை ஆட்சிமொழியாக என்றென்றும் வைத் 
திருப்பது மக்களது தேசிய உணர்ச்சிகளை அவமதிப்பதாகும். உலகிலுள்ள எந்த ஒரு 
தேசமும் பிற நாட்டு மொழியை ஆட்சிமொழியாகக் கொண்டிருக்கவில்லை. அதே 
சமயத்தில் , ஆங்கிலம் ஆட்சிமொழியாக இல்லையானாலும் அதன் முக்கியத்துவம் குறைந் 
திடாது . உலகத் தொடர்புகளுக்கு , இன்றைய நிலையில் , ஆங்கிலம் அவசியம் ; அதைப் 
புறக்கணிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை . இதன் அவசியத்தை உணர்ந்தே அதற்கு 
முக்கியத்துவமளித்து வருகிறோம் . 

தமிழகத்திலும் மற்ற இந்தி தெரியாத மாநிலங்களிலும் உள்ளவர்கள் தனித்து 
வாழ்பவர்கள் அல்லர் . சென்னையிலுள்ள வியாபாரிக்கு டில்லியில் கிளை அலுவலகம் இருக் 
கிறது . கோவையிலுள்ள வாணிப நிறுவனத்திற்குப் பஞ்சாப்பில் வாடிக்கைக்காரர்கள் 
இருக்கிறார்கள் . திருச்சியில் தயாராகும் கருவிகள் உத்திரப்பிரதேசத்தில் விற்பனை 
யாகின்றன . தமிழகம் உற்பத்தி செய்யும் கைத்தறி ஆடைகள் வடஇந்தியா பூராவும் 
விற்கப்படுகின்றன. 

வாணிபத்திற்கும் , வியாபாரத்திற்கும் , அவை சம்பந்தமான தொடர்புகளுக்கும் 
மொழி வேற்றுமை குறுக்கிடக்கூடாது . நமக்கு இந்தி மொழி தெரிந்திருந்தால் இந்த 
வகையில் மிகவும் அனுகூலமாக இருக்கும் . 

அரசாங்க உத்தியோகங்களில் , தமிழர்கள் இல்லாத மாநிலங்கள் இல்லை . மத்திய , 
மாநில அரசாங்க உத்தியோகங்களிலும் பிற தொழில்துறைகளிலும் பல இலட்சக்கணக் 
கான தமிழர்கள் இந்தியாவெங்கும் பரவியிருந்து வருகின்றனர் . இந்தி மொழியை நன்கு 
பயின்றால் இந்த வேலை வாய்ப்புகள் இன்றும் , எக்காலத்திலும் பெருகி வாழ்க்கைக்குத் 


துணையாக அமையும் . இன்றும் , இந்தி தெரியாதவர்கள் பிற மாகாண மக்களுடன் 
தொடர்பு கொள்வதில் பெருஞ் சிரமப்படுவது கண்கூடு . 

இந்தியைப் படிப்பது அப்படி ஒன்றும் மிகச் சிரமமான காரியம் அன்று . இந்தி 
மொழியிலுள்ள பல சொற்கள் தமிழ் , தெலுங்கு , வங்காளி போன்ற மொழிகளில் விரவிக் 
கிடக்கின்றன. பெங்களூரில் ஒருமுறை காந்தியடிகள் இந்த உண்மையைச் சுட்டிக்காட்டி 
இந்தி மொழியைப் பயிலுவது சுலபம் என்று விளக்கியிருக்கிறார் . 

இந்தி கற்பது சுலபமாக இருப்பதற்குக் காரணம் , அது இந்திய மொழிகளிலே 
ஒன்றாக இருப்பது தான் , ஆங்கிலம் அவ்வாறு இல்லை . அதைக் கற்பது சிரமம் . 

காங்கிரஸ் மகாசபை இந்தி மொழியைத் திடீரென்று புகுத்தவில்லை. பல ஆண்டு 
களுக்கு முன்பு , சுதந்திரப் போராட்டக் காலத்திலேயே , காந்தியடிகளின் சீரிய தலைமையில் 
இந்தி தான் இந்தியாவின் ஆட்சிமொழி என்பதை அது ஒப்புக்கொண்டுவிட்டது. காந்தி 
யடிகளின் திட்டங்களில் இந்தி மொழியைப் பரப்புவது முதலிடம் பெற்றது . 

இந்தி தான் இந்தியாவின் ஆட்சிமொழியாக இருக்கவேண்டும் என்பதை காங்கிரஸ் 
மகாசபை பலமுறை தேர்தல் பிரகடனங்களில் அறிவித்திருக்கிறது . மிகப் பெரும்பான்மை 
யான மக்களின் ஆதரவைப் பெற்றிருக்கிறது . 

உண்மை இவ்வளவு துல்லியமாக இருந்தும் , சில எதிர்க்கட்சியினர் இந்தி எதிர்ப்புக் 
கிளர்ச்சியில் ஈடுபட்டு மக்களைக் குழப்ப முயலுகின்றனர் . மொழிப் பிரச்னையில் அவர் 
களுக்குத் தெளிவான கொள்கை எதுவும் கிடையாது . 


தி . மு . 


இன்னும் சொல்லப்போனால் முரண்பாடுகளின் கலவையாக அவர்களின் நடவடிக்கை 
கள் அமைந்து வருகின்றன. இதனைச் சரியாக உணர்ந்துவிட்டால் இந்தி எதிர்ப்பில் 
அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகச் சொற்பமான ஆதரவாளர்களும் அகன்றுவிடுவார்கள் 
என்பது உறுதி . 

திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியால் தமிழுக்கும் , தமிழர்களுக்கும் ஆபத்து 
என்று பிரமாதப்படுத்தி , பொதுமக்களின் மனதைக் குழப்பத்திலாழ்த்தி இப்பிரச்னையின் 
மீது கட்சிக்கு உரமூட்டி உயிர்வாழ்ந்து காலந்தள்ள முனைந்திருக்கிறது . 
க.வுக்கு தூபம் 

போடும் 

சுதந்திரக் கட்சியின் ஸ்தாபகரோ 
தன் கட்சிக்கு இந்தி பிரச்னை சம்பந்தமாக ஒரு வரையறுத்த கொள்கை கிடையா 
தென்று துணிந்து கூறுகிறார் . இப்பிரசுரத்தின் பின்வரும் பகுதிகளைப் படிப்பவர்கள் , 
காங்கிரசை எதிர்ப்பவர்களின் முரணான தடுமாற்றத்தையும் , " இந்தி திணிப்பு ” என 
கூக்குரலெழுப்பி இல்லாத ஒன்றை இருப்பதாக பூதங்காட்டி பயமுறுத்தி வருவதையும் 
உணருவார்கள் . 

1957 - ம் ஆண்டு , மே மாதம் ஆட்சிமொழி பற்றிய கேர் கமிஷன் அறிக்கை வெளி 
வந்தது . அந்த அறிக்கை இந்தியைச் சீக்கிரமாக மத்திய ஆட்சிமொழியாக்க வேண்டும் 
என்கிற சிபாரிசோடு கூடியதாக இருந்தது . மத்திய அரசாங்கம் கேர் கமிஷன் அறிக்கையை 
எல்லா ராஜ்யங்களுக்கும் அனுப்பி , அவற்றின் அபிப்பிராயங்களைக் கோரியது . 

தமிழகத்தைப் பொறுத்தவரையில் , அன்றையதினம் கல்வியமைச்சராகவிருந்த 
திரு . சி . சுப்பிரமணியம் அவர்கள் மிகுந்த விவேகத்துடனும் , நிதான உணர்வுடனும் 


5 


இந்தப் பிரச்னையில் நடந்து கொண்டார் . சென்னை செக்ரடேரியட்டில் எல்லாக் கட்சித் 
தலைவர்களையும் கூட்டி இதுபற்றி விவாதித்தார் . இது 1957 - ம் ஆண்டு , நவம்பர் மாதத் 
தில் நடைபெற்றது . 
சர்வ கட்சி உடன்பாடு 

அதற்குப் பிறகு மீண்டும் ஒருமுறை 10-12-57 - ல் எல்லாக் கட்சித் தலைவர்களும் , 
அறிஞர்களும் கூடி , தமிழக அரசாங்கத்தினர் மொழிப் பிரச்னை சம்பந்தமாகத் தயாரித் 
திருந்த அறிக்கையை விவாதித்தனர் . மேற்குறிப்பிட்ட இரண்டு கூட்டங்களிலும் 
தி . மு . க . வின் சார்பில் திரு . அண்ணாதுரை கலந்து கொண்டார் . 

தமிழக அரசினர் தயாரித்ததும் , சட்டசபையிலிருந்த எல்லா எதிர்க்கட்சிகளின் 
பொது உடன்பாடு பெற்றதுமான அந்த அறிக்கை , மொழிப் பிரச்னை சம்பந்தமாக தமிழக 
காங்கிரசின் நிலையைத் தெளிவாகவும் , சந்தேகத்துக்கு இடமற்ற வகையிலும் விளக்கியது . 
தமிழக அரசினரின் அபிப்பிராயங்கள் 

கேர் கமிஷன் அறிக்கை பற்றிய தமிழக அரசினரின் அபிப்பிராயமாகவும் அது 
விளங்கியது . கேர் கமிஷன் அறிக்கை விரும்பியதுபோல , 1965 - க்குப் பிறகு எங்கும் 
எதிலும் இந்தி என்ற கொள்கையை அது ஏற்றுக் கொள்ளவில்லை. 

தமிழக அரசினர் , சர்வ கட்சி பொது உடன்பாடோடு , தெரிவித்த சில மாற்றுக் 
கருத்துக்கள் இவை 


6 


" 1965 க்குப் பிறகு இந்தி மட்டும் ஆட்சிமொழியாக வேண்டும் என்பது சாத்திய 
மன்று . இந்த உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் . தொடர்ந்து ஆங்கிலம் ஆட்சி 
மொழியாக இருந்து வரவேண்டும் . 

" அரசியல் சட்டத்தைத் திருத்தாமலேயே ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சிமொழியாக 
இருந்து வருவதற்கு , தக்க மசோதாவை நிறைவேற்ற அரசியல் சட்டம் அனுமதி 
யளிக்கிறது . 

" இந்தி கட்டாய பாடமாக்கப்படக்கூடாது . " 
பிரதேச மொழிக்கு முதலிடம் 

" பள்ளிக்கூடங்களிலும் , கல்லூரிகளிலும் வெவ்வேறு மொழிகள் - அதாவது 
தமிழும் , இந்தியும் - போதனா மொழிகளாக இருக்கலாம் என்ற கேர் கமிஷனின் கூற்று 
ஏற்கத்தக்கதன்று : கல்வியின் எல்லா 

கல்வியின் எல்லா நிலைகளிலும் பிரதேச மொழிதான் ( அதாவது 
தமிழகத்தில் தமிழ்மொழிதான் ) போ தனா மொழியாக இருக்க வேண்டும் . " 

" தமிழக ஆட்சிமொழி தமிழாகவே இருக்கும் . " 

" தமிழக சட்டமன்ற மொழி , உயர்நீதிமன்ற மொழி தமிழ்மொழியாகவே 
இருக்கும் . " 

" மத்திய ஆட்சிக்குத் தேவைப்படும் ஊழியர்களைத் தேர்ந்தெடுக்கும் சர்வீஸ் 
கமிஷன் பரீட்சைகள் இந்தியிலேயே நடைபெறலாம் என்றது கேர் கமிஷன் அறிக்கை, 
தமிழக ஆட்சி அதை ஒப்புக்கொள்ளவில்லை. " 


7 


" சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கைகளை இந்தி மொழியில் பிரசுரிப்பதென்றால் மற்ற 
பதின்மூன்று தேசிய மொழிகளிலும் அவற்றைப் பிரசுரிக்க வேண்டும் . 

- மேலே தெரிவித்துள்ள யோசனைகளில் எவை தாய்மொழிக்கு ஊறுவிளைக்கக் 
கூடியவை ? தயவுசெய்து , பாரபட்சமற்ற இதயத்தோடு சிந்தித்துப் பாருங்கள் . 
கௌஹாத்தியில் பெற்ற வெற்றி 

மேற்குறிப்பிட்ட நடவடிக்கைக்குப் பிறகு , அதே மாதத்தில் அஸ்ஸாம் ராஜ்யத்தில் 
கௌஹாத்தியில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் மகாசபையில் , திரு . சி . சுப்பிரமணியம் 
அவர்கள் , மொழிப் பிரச்னையில் தெற்கிலே உள்ளவர்களின் உணர்ச்சிகளையும் , கஷ்டங் 
களையும் எடுத்துக்காட்சி சொற்பெருக்காற்றினார் . அந்த மகாசபை , ஆட்சிமொழிப் 
பிரச்னையில் நிதரிசனக் கண்ணோட்டமும் , நிதானமும் அவசியமென்று வற்புறுத்தும் 
தீர்மானத்தை நிறைவேற்றியது . 

இது , கட்சி அளவில் , அகில இந்திய அடிப்படையில் , தமிழகக் காங்கிரஸார் பெற்ற 
மாபெரும் வெற்றியாகும் . 


நேரு வழங்கிய உறுதிமொழி 

அதற்குப் பிறகு , ஆங்கில மொழியை இந்திய தேசிய மொழிகளிலே ஒன்றாகச் 
சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானம் பார்லிமெண்டில் திரு . பிராங்க் அந்தோணி என்ற 
உறுப்பினரால் கொண்டுவரப்பட்டது . 


8 


பார்லிமெண்டில் அந்தத் தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தபோது மறைந்த 
மனிதகுல மாணிக்கம் தலைவர் நேரு அவர்கள் பேசினார் . அப்போதுதான் அவரது பிரசித்தி 
பெற்ற உறுதிமொழியை வழங்கினார் - அது நடந்தது 7-8 - 58 - ல் . 

| believe in two things . There must be no imposition ( of Hindi ) ; secondly for an 
indefinite period , I do not know how long , English should continue as an associate or 
additional language --...- 

I would take it ( English ) as an alternative language so long as people require it and 
the decision on that I would not leave to the Hindi knowing people but to the non - Hindi 
knowing people . 

-The Hindu 8-8-58 . 
மிகத் தெளிவாகவும் , ஐயத்திற்கிடமில்லாத வகையிலும் முன்னாள் பிரதம 
மந்திரி அவர்கள் சொல்லிவிட்டார் . 


" நான் 


இந்தி பேசாதவரே தீர்மானிப்பர் 

இரண்டு விஷயங்களை நம்புகிறேன் . இந்திமொழித் திணிப்பு என்பது 
கூடாது : நீண்டகாலம் வரை ஆங்கிலம் துணைமொழியாகவோ , மாற்று மொழி 
யாகவோ தொடர்ந்து இருந்துவர வேண்டும் . 

" ஆங்கிலம் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பதைத் தீர்மானிக்கின்ற 
பொறுப்பை இந்திமொழி பேசுபவர்களிடம் விடமாட்டேன் ; இந்தி பேசாதவர் 
களிடமே இந்தப் பொறுப்பை விடுவேன் . ” 


9 


இது தான் நேரு அவர்களின் சரித்திரப் பிரசித்தி பெற்ற உறுதிமொழி . அந்த 
உறுதிமொழி தரப்படுவதற்கு முன்பு நடை பெற்ற விவாதத்தில் 

விவாதத்தில் முன்னாள் மத்திய 
அமைச்சர் டாக்டர் சுப்பராயன் அவர்கள் கலந்துகொண்டு , நமது நிலையை மிகத் தெளி 
வோடும் , தீரத்தோடும் எடுத்துக் காட்டடினார் . பார்லிமெண்டிலே அன்றைய தினம் 
வீற்றிருந்த தி . மு . க . பிரதிநிதிகள் வாய் திறந்ததாக வரலாறு இல்லை ! 
காங்கிரளே வழி காட்டியது 

மேலே கூறப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளைக் கோர்வையாகச் சிந்தனை செய்து பார்த்தால் , 
ஒரு முக்கியமான உண்மை தெரியவரும் . 

ஆடசிமொ , சமபந்தமாக நேரு அவர்கள் , பார்லிமெண்டிலே உறுதிமொழி 
வழங்கியதற்குத் தமிழகக் காங்கிரஸார்தான் முழுக்க முழுக்கக் காரணம் . 

வருங்காலச் சந்ததியினர் , நாம் மொழிப் பிரச்னையில் விவேகம் மிகுந்த தலைவரான 
ஸ்ரீ காமராஜ் அவர்களால் சீரிய பாதையில் நடத்திச் செல்லப்பட்டோம் என்று 
போற்றுவர் . 

இந்த உறுதிமொழியைப் பற்றிப் பேசவோ பெருமை கொள்ளவோ திராவிட 
முன்னேற்றக் கழகத்திற்குத் துளிக்கூட அருகதையில்லை ! 
இருமொழிக் கொள்கையை ஏற்றர்கள் ! 

1957 ம் ஆண்டு வரை இந்தி எந்த விதத்திலும் வரக் கூடாது என்று தி . மு . க . 
சொல்லி வந்தது . மத்திய ஆட்சிமொழியாக அரசியல் சட்டத்தில் ஒப்புக்கொள்ளப் 


பட்டிருக்கின்ற இந்தி மொழியுடன், ஆங்கில மொழியும் இருந்து வரவேண்டும் என் 
பது தான் மேலே விவரிக்கப்பட்ட தமிழக அரசினரின் இருமொழிக் கொள்கையாகும் .. 
அதைத் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒப்புக்கொண்டது. 

தி . மு . க . தலைவரான திரு . அண்ணாதுரை தமிழக சட்டமன்றத்தால் 11-3-58 - ல் 
ஆட்சிமொழிப் பிரச்னை மீது நடந்த விவாதத்தில் பேசியபோது . தமிழக அரசினரின் 
இருமொழிக் கொள்கையை ஒப்புக்கொண்டதாக அறிவித்தார் . 


ஒப்புதல் வாக்குமூலம் 


இன்றைய தினம் கிளம்பியிருக்கின்ற முக்கியமான கட்டம் சென்னை மாநில 
சர்க்கார் தயாரித்திருக்கிற அறிக்கையைப் பற்றியதாகும் . ஜெனரல் அக்ரிமென்ட் , 
அதாவது பொது உடன்பாடு வேண்டுமென்ற காரணத்தால் , திராவிட முன்னேற்றக் 
கழகத்தின் சார்பிலே நான் அந்தக் கமிட்டியிலே கலந்துகொண்டு அந்த அறிக்கைக்கு 
ஒப்பமும் அளித்திருக்கிறேன். 

இவ்வாறு திரு . அண்ணாதுரை சட்டமன்றத்தில் ஒப்புக்கொண்டார் . 

அதற்கு முன்பே , அவருடைய சொந்தப் பத்திரிகையாகிய " திராவிடநாடு " 
14-8--60 - ந் தேதிய இதழில் , மொழிப் பிரச்னை பற்றி தமிழக அரசினர் தயாரித்த 
அறிக்கை எல்லாக் கட்சித் தலைவர்களிடமும் பொதுஉடன்பாடு பெற்றுத்தான் இந்திய 
அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டது என்பதை அண்ணாதுரை ஒப்புக்கொண்டிருக்கிறார் . 


இந்தியை ஆட்சிமொழியாக்கியகில் பங்குண்டாம் 

30-8-1960 - ந் தேதியன்று , தி . மு . க . வின் அதிகார பூர்வமான நாளேடாகிய 
நம் நாடு " இன்னும் ஒருபடி மேலே சென்று , இந்தியும் ஆங்கிலமும் சேர்ந்து மத்திய 
னீட்சிமொழிகளாக இருக்க வேண்டும் , என்ற இருமொழிக்கொள்கையை உருவாக்கியதில் 
தி . மு . க.வுக்கும் பங்கு உண்டு என்று தலையங்கமே தீட்டிற்று . 

“ இந்த இருமொழிக் கொள்கையை உருவாக்கியதில் ஆளும் காங்கிரஸுக் கட்சிக்கு 
மட்டுமே பங்கில்லை . தமிழக சட்டமன்றத்தில் இடம் பெற்றிருக்கின்ற கட்சிகள் அனைத் 
துக்கும் இம்முடிவில் பங்குண்டு . 

இம்முடிவில் சட்டமன்றத்தில் இடம் பெற்றிருக்கின்ற கட்சிகள் அனைத்துக்கும் 
பங்குண்டு என்கிறபோது , சட்டமன்றத்தில் இடம் பெற்றிருக்கின்ற நமது முன்னேற்ற 
கழகத்திற்கு மட்டும் இதில் பங்கில்லாமல் இருக்க முடியுமா ? நிச்சயமாக உண்டு . கூடுத 
லாக இல்லை என்பதானாலும் , m ளும் காங்கிரஸுக் கட்சி உட்பட மற்ற அரசியல் கட்சி 
களுக்கு இருக்கக்கூடிய அளவு பங்கு நமது முன்னேற்றக் கழகத்துக்கும் முக்காலும் 
உண்டு. " 


இவ்வளவு அழுத்தந்திருத்தமாக , இந்தியும் , ஆங்கிலமும் சேர்ந்து மத்திய ஆட்சி 
மொழிகளாக இருக்கும் திட்டத்தை உருவாக்கியதில் , தனக்கும் பங்கு உண்டு என்று , 
தி.மு.க. தலைமைக் கழக ஏடு எழுதியிருக்கிறது ! 


12 


ஆட்சிமொழிகள் மசோதா கூறுவதென்ன ? 

1963 , ஏப்ரல் மாதம் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட ஆட்சிமொழிகள் 
மசோதா , மேற்படி திட்டத்தை அமுல் செய்வதற்கான நடவடிக்கைதான் . இந்தியோடு 
ஆங்கிலமும் தொடர்ந்து மத்திய ஆட்சிமொழிகளாக இருக்க வேண்டும் என்று மசோதா 
தெளிவாகக் கூறுகிறது . 

இதைத் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் எதிர்க்க வேண்டும் ? எதை அது 
ஆதரித்ததோ , எந்தக் கொள்கையை உருவாக்கியதில் தனக்குப் பங்கு உண்டு என்று அது 
வற்புறுத்தியதோ , அது தானே நிறைவேறியிருக்கிறது ! 

இதற்கு எதிர்ப்பு ஏன் ? கிளர்ச்சி ஏன் ? ஆர்ப்பாட்டம் ஏன் ? 
மசோதாவினுல் நன்மைகள் 

ஆட்சிமொழிகள் மசோதா 1965 - க்குப் பிறகும் ஆங்கிலம் தொடரும் என்பதற்கான 
வழிமுறைகளை வகுத்தது . 

இரண்டாவதாக , காலக்கெடு எதுவும் அந்த மசோதாவில் சொல்லப்படவில்லை . 
1975 அல்ல : 2000 அல்ல ; அந்த ஆண்டுக்குப் பிறகும் ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி 
மொழியாக இருக்கக் கூடும் . மசோதா அந்த வாய்ப்பைத் தடை செய்யவில்லை . 

மூன்றாவதாக , பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு பல மொழிகளைப் பேசும் . பல்வேறு 
ராஜ்யங்களைச் சேர்ந்தவர்களைக் கொண்ட பார்லிமெண்டரி கமிட்டி , இது குறித்து 
விவாதிக்கவும் மசோதா வழி வகுத்திருக்கிறது . 


13 


ஆட்சிமொழிகள் 
நர்மைம் கேட்காமல் முடிவு செய்ய மாட்டார்கள் 

நான்காவதாக - மிக முக்கியமாக அந்த நிலையில் மேற்கொண்டு எடுக்க வேண்டிய 
நடவடிக்கைகளைப் பற்றி ராஜ்ய அரசாங்கங்களின் அபிப்பிராயங்களையும் கேட்பார்கள் ; 
கேட்டுத்தான் முடிவு செய்வார்கள் . 

இவ்வளவு தெளிவாகவும் , இந்தி பேசாத மக்களுக்குச் சாதகமாகவும் உள்ள 
மசோதாவை 

தி . மு . க . எதிர்க்கத் துணிந்துவிட்டது ! ( இந்தி பேசாத மக்களிடம் 
அதற்குள்ள விசேட அக்கறையும் , பரிவும் புலனாகின்றதா ? ) 
எலியும் கவளையும் In w ன ! 
திரு . லால்பகதூர் சாஸ்திரி அவர்கள் 

கொண்டு வந்த 
மசோதாவை எதிர்க்கும் வகையில் , 29-4-63 அன்று மாலை சென்னை கடற்கரையில் 
பெரிய பொதுக்கூட்டமொன்று திரு . கே . பாலசுப்பிரமணிய அய்யர் தலைமையில் நடை 
பெற்றது . அதில் ராஜாஜி , அண்ணாதுரை, என் . சிவராஜ் , அப்துல்சமத் ஆகியோர் பேசினர் . 
ஆங்கிலம் என்றென்றும் இருக்க வேண்டுமாம் 

அக்கூட்டத்தில் , ஆங்கிலம் மத்திய ஆட்சிமொழியாக என்றென்றும் நீடிக்க 
வேண்டும் என்று வற்புறுத்தும் தீர்மானம் ஆங்கிலத்தில் படிக்கப்பட்டு , ஏகமனதாக 
நிறைவேற்றப்பட்டது . 

தி . மு . க . முன்பு ஒப்புக்கொண்ட இருமொழித் திட்டத்தை , இத்தீர்மானத்தின் 
மூலம் கைவிட்டுவிட்டது ! அதனுடைய பல பல்டிகளில் இது முக்கியமான ஒன்று ! 


14 


அரசியல் 
தமிழர்களிடையே , தமிழர்கள் பேசிய மேற்படி கூட்டத்தில் , தீர்மானம் ஆங்கி 
லத்தில் நிறைவேற்றப்பட்டது ஒன்றே போதும் , த . 4. க . வின் 

வின் ஆங்கில மோகத்தை 
எடுத்துக்காட்ட . தமிழ்மொழியை அக்கழகம் அவமதிப்பதைச் சுட்டிக்காட்ட 
பதினான்கு மொழிக திட்டமாம் 

அதற்குப் பிறகு , அதே ஆண்டு , ஜூன் மாதம் , சென்னையில் திராவிட முன் 
னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு கூடியது . 

அது கழகத்தன் அதிகார பூர்வமான 
மிகப் பெரிய அமைப்பாகும் . அங்க தி . மு . க . மீண்டுமொருமுறை பல்டி அடித்தது . 

" அரசியல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதினான்கு தேசிய மொழிகளும் 
இந்தியாவின் அட்சிமொழிகளாக வேண்டும் . " 

இவ்வாறு மேற்படி பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியது ! 
சட்டம் குறிப்பிடும் பதினான்கு தேசிய மொழிகள் இவை : 

அஸ்ஸாமி 

மராத்தி 
வங்காளி 

ஒரியா 
குஜராத்தி 

பஞ்சாபி 

தமிழ் 
கன்னடம் 

தெலுங்கு 
காஷ்மீரி 

உருது 
மலையாளம் 

சம்ஸ்க்ருதம் 


15 


தி . மு . க . பொதுக்குழு நிறைவேற்றிய தீர்மானமே ஒரு பெரிய பல்டி என்றால் , 
அதற்குள் பல முரண்பாடுகள் முடங்கிக் கிடப்பதைக் காணலாம் . 


ஆங்கிலத்தை விட்டுவிட்டார்கள் 

தி . மு . க . தீர்மானித்துள்ள இந்தப் பதினான்கு மொழிகளில் ஆங்கிலம் இல்லை ! 
ஆகவே , ஆங்கிலம் ஆட்சிமொழியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையைக் கை கழுவி 
விட்டது தி.மு.க ! அதேசமயத்தில் இந்திமொழி மட்டும் ஆட்சிமொழியாக ஒப்புக் 
கொண்டது ! 


சம்ஸ்கிருதம் ஆட்சிமொழியாக வேண்டுமாம் 

மேற்படி பதினான்கு மொழிகளில் சம்ஸ்கிருதம் ஒன்று . அது வழக்கொழிந்த 
மொழி | மக்களால் பேசப்படுவது அல்ல . கடந்த காலத்தில் சம்ஸ்கிருதத்தை தி . மு . க . 
கடுமையாக எதிர்த்து வந்திருக்கிறது . ஆலயத்தில் ஆண்டவனைத் துதிக்கும் மொழியாகக் 
கூட அது இருக்கக்கூடாது என்பது திராவிட வட்டாரத்தின் நிலை . 

ஆனால் , ஜூன் மாதத் 
தில் கூடிய தி . மு . க . தலைவர்கள் , சம்ஸ்கிருதத்தை இந்தியாவின் ஆட்சிமொழியாகவே 
ஆக்க வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டார்கள் ! எவ்வளவு விவேகம் ! எத்தகைய 
பல்டி !! 

இன்னொன்று . மேற்குறிப்பிட்டுள்ள பதினாங்கு மொழிகளில் ஏழு மொழிகளைத் 
தவிர மற்றவை மிகக் குறைந்த அளவு மக்களாலேயே பேசப்படுபவை . அவற்றையெல்லாம் 
ஆட்சிமொழிகளாக்குக , என்கிறது தி . மு . க . தீர்மானம் ! 


H8 


பைத்தியக்கார விடுதியாக வேண்டுமா ? 
பதினான்கு மொழிகளும் , தி.மு. க . , 

சொல்லுவதுபோல் , மத்திய ஆட்சிமொழி 
களானால் , ஒவ்வொரு அலுவலகத்திலும் எவ்வளவு காலதாமதமும் குழப்பங்களும் ஏற்படும் ? 
எவ்வளவு காசு வீணாகும் ? எவ்வளவு மொழிபெயர்ப்பாளர்கள் தேவைப்படுவார்கள் ? 
கசப்புணர்ச்சியும் , வெறுப்பும் எந்த அளவுக்கு ஏற்படும் ? அலுவலகம் ஒரு நாளாவது 
நிம்மதியாக இயங்குமா ? 

இவற்றையெல்லாம் கருதித்தான் குமுதம் ஏடு தி.மு.க. வின் பதினான்கு மொழித் 
திட்டம் நிறைவேறினால் , இந்த நாடே ஒரு பைத்தியக்கார விடுதியாகிவிடும் என்று 
குறிப்பிட்டது !! 
இதோ ஒரு குழப்பவாதி ! 

இவ்வளவு குழப்பங்களும் போதாதென்று பார்லிமெண்டிலுள்ள தி . மு . க . உறுப் 
பினரான திரு. மனோகரன் தி . மு . கழகம் இந்தி மொழியை எதிர்ப்பதாகக் கூறுவது 
தவறு . இந்தி மொழியை நாங்கள் வெறுக்கவில்லை . பள்ளிகளில் இந்தியை வலுக்கட்டாய 
மாகத் திணிப்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் " என்று பார்லிமெண்டில் பேசிய 
தாக 25-4-63.ந் தேதிய நம் நாடு தெரிவித்தது . 

பொறுப்புணர்ச்சி உள்ள அரசியல் தலைவரொருவர் பேசுகின்ற பேச்சா இது ? 
சென்னையிலே இந்தி ஒழிக - எந்த வகையிலும் இந்தி வரக்கூடாது என்று பேசுவது ; 
டில்லியில் அதற்கு நேர்மாறாக வளைந்து கொடுத்து , இந்தியை நாங்கள் எதிர்க்கவேயில்லை 
என்று ஒரே போடாகப் போடுவது- இது எந்த வகையான வீரம் ? 


17 


ஆட்சிமொழியா 
கட்டாய இந்தி எங்கே ? 

கட்டாயமாக இந்தியைத் திணிப்பதைத்தான் தி . மு . க . எதிர்ப்பதாக மனோகரன் 
கூறுகிறார் . மெத்த சரி . தமிழகத்தில் இன்றுள்ள நிலைமையென்ன - மயக்கம் நீங்கிப் 
பார்ப்பாரா மனோகரன் ? இந்தி இங்கே கட்டாயமில்லை . அப்படியிருக்க , வெறும் உரலை 
தி . மு . க . எதற்காக இடிக்கிறதாம் ? 

அது ஒருபுறமிருக்கட்டும் . தி . மு . க . நிர்வாகத்திலுள்ள சென்னை மாநகராட்சி 
உயர்நிலைப்பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக இருப்பதேன் ? ஊருக்கு உபதேசம் ! 
அவர்களுக்குக் கிடையாதோ ? 
தமிழ் மொழிக்கு ஆபத்தா ? 

இந்தி எதிர்ப்புக் கிளர்ச்சி ஏன் தெரியுமா , என்று விளக்க வந்த நம் நாடு " , 
தமிழ் மொழிக்கு வந்துள்ள ஆபத்தை அகற்றவே இந்தப் போராட்டம் என்று கூறுகிறது . 
இது உண்மையா ? 

தமிழகத்தைப் பொறுத்தவரையில் பிரச்னை தமிழா - இந்தியா என்பதல்ல . 
பிரச்னை தமிழா அல்லது ஆங்கிலமா என்பது தான் . இன்றைய தமிழக அரசினர் பிரதேச 
வர்கள் . உண்மையான ஜனநாயகமும் , சோஷலிச அமைப்பும் அப்போது தான் உறுதியாக 
அமையும் என்று அவர்கள் திடமாக நம்புகிறார்கள் . எனவே , தமிழக ஆட்சிமொழி தமிழ் 
தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் . 


18 


உணர்ந்தே பொய் சொல்லுகிறார்கள் 

எனவே , மாகாண அளவில் இந்தி மொழியால் தமிழுக்கு ஆபத்து ஏற்பட வழி 
யேதும் இல்லை . இருப்பதாகக் கூறுவது அறியாமை . 

மத்திய ஆட்சியைப் பொறுத்தவரையில் , பிரச்னை தமிழா - இந்தியா என்பதன்று . 
அங்கும் பிரச்னை இந்தியா - ஆங்கிலமா என்பதுதான் . ஆகவே , இந்தி வந்தால் தமிழ் 
அழியும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுவது உணர்ந்தே உரைக்கப்படும் 
பொய் . 


முன்னுள் தீவிரவாதியின் முரண்பாடுகள் 

இனி , ராஜாஜியை எடுத்துக் கொள்ளுவோம் . இன்றைய இந்தி எதிர்ப்பு இயக்கத் 
திற்கு அவரே தலைவராக விளங்குகிறார் . அவரது கடந்தகால நடவடிக்கைகள் சிலவற்றை 
எண்ணிப்பார்த்தால் அவர் அவற்றை நினைத்துப் பார்ப்பதே இல்லையோ ? - எவருக்கும் 
அவர்மீது நிச்சயமாகக் கோபம் வரத்தான் செய்யும் . 

காங்கிரஸ் மகாசபை இந்தி தான் இந்தியாவின் பொதுமொழி என்ற கொள்கையை 
ஏற்றபோது அதற்கு ஆதரவளித்த தீவிரவாதிகளுள் ராஜாஜி முதலாமவர் . ஆதரவைச் 
செயல்படுத்தும் வகையில் தென்னிந்தியா முழுவதும் இந்தியைப் பரப்ப அவர் பொறுப் 
பேற்றார் : இந்தி பிரசார சபையின் தலைவராக இருந்தார் . இந்திப் பிரசாரத்திற்காகவே 
காந்தி அடிகளின் புதல்வர் தேவதாஸ் காந்தியைத் தமிழ் நாடு சுற்றுப்பயணத்திற் 
கழைத்தார் . 


19 


தீவிரமாக இந்தியைப் பரப்பியவர் 

1937 - ல் அவர் பதவியேற்றபோது இந்திமொழியைப் பள்ளிகளிலே கட்டாய பாட 
மாக்கினார் . எதிர்த்தவர்களைக் கடுமையாக அடக்கினார் . 

பின்னர் , இந்தியா விடுதலை பெற்றதும் , கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி , 
இந்தி பேசாத பகுதிகளைச் சேர்ந்த அரசியல் நிர்ணயசபை உறுப்பினர்களுக்கு இந்தியை 
ஆட்சிமொழியாக ஏற்கலாம் என்று ஆலோசனை கூறினார் . 
சட்டத்திற்கு அங்கீகாரமளித்தார் 

கவர்னர் ஜெனரல் என்ற வகையில் , இந்தி தான் இந்தியாவின் ஆட்சிமொழி என்று 
கூறும் அரசியல் சட்டத்திற்குத் தம் கையொப்பமிட்டு அங்கீகாரம் அளித்தவர் ராஜாஜி . 

அன்றைய கவர்னர் ஜெனரலுக்கு நிறைய அதிகாரங்கள் இருந்தன . இந்தி , இந்தியா 
வின் ஆட்சிமொழியாகக் கூடாது என்று ராஜாஜி அந்தரங்கசுத்தியாகக் கருதியிருந்தால் , 
அன்று அவருக்கிருந்த அதிகாரங்களைப் பயன்படுத்தி , அரசியல் சட்டத்தில் கையெழுத்திட 
மறுத்திருக்கலாம் . அவ்வாறு அவர் செய்யவில்லை. 1965 -ல் இந்தி ஆட்சிமொழியாகும் 
விதியோடு கூடிய அரசியல் சட்டத்தில் கையொப்பமிட்டுவிட்டார் ! 
செய்வதைச் செய்துவிட்டு இன்று கழுத்தறுப்பதா ? 

1952 - ல் ராஜாஜி மத்திய அரசாங்க உள்துறை அமைச்சராக இருந்தபோது , 
அவருடைய இலாகாவைச் சேர்ந்தவர்கள் இந்தியைக் கட்டாயமாகப் படிக்க வேண்டும் 
என்று சுற்றறிக்கை அனுப்பியதாக திரு . லால்பகதூர் சாஸ்திரி பார்லிமெண்டில் எடுத்துக் 


20 


காட்டினார் . அதாவது , 1952 - லேயே மத்திய அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் கட்டாயமாக 
இந்தியைக் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு போட்டவர் ராஜாஜி . 

இவ்வளவும் செய்துவிட்டு , இன்று இந்தியை எதிர்க்கிறேன் என்று கிளம்பியிருக் 
கிறார் அவர் ! வேதனையூட்டும் விசித்திரமான மனிதர் ! 


எவ்வழி அவர் வழி எவரறிவார் ? 

ராஜாஜி எது சொன்னாலும் நாம் கேட்க வேண்டும் . அவர் இந்திமொழியைப் படி 
என்பார் ; நாம் உடனே, மற்ற அலுவல்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு , பச்சோங்கி 
கிதாப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் . 

பிரத்தியட்சக் கண்ணோட்டத்தோடு பிரச்னையை அணுக வேண்டாமா ? என்று 
எவரேனும் கேட்டால் , உனக்கு ஒன்றும் தெரியாது ; மூடு வாயை ; உட்கார் மூலையில் . 
என்பார் . கப்சிப் என்று அடங்கிக் கிடக்க வேண்டும் . 

திடீரென்று அவர் மாறிவிடுவார் . இந்தி வேண்டாம் என்பார் உரத்த குரலில் 
நீங்கள் தானே இந்தி வேண்டும் என்று சொன்னீர்கள் என்று கேட்டால் , அதெல்லாம் 
விளக்கம் கேட்காதே . இந்தி வேண்டாம் என்றால் அவ்வளவுதான் , ஆங்கிலமே போதும் 
என்று அதட்டுவார் . அதற்கும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ! சுருக்கமாக , அவர் 
இழுத்த இழுப்புக்கெல்லாம் மக்கள் ஓட வேண்டும் ; இது சரியா , முறையா என்று கேட்கக் 
கூடாது !! 


21 


இப்போதும் அதே கதைதான் 

பழங்கதை தெரிந்ததுதானே , விட்டுத்தள்ளுங்கள் , என்று பெருந்தன்மையோடு 
ஒருசிலர் கூறிடக் கூடும் . 

நிகழ்காலத்தில் மட்டுமென்ன, ஆட்சிமொழிப் பிரச்னை பற்றி , ராஜாஜி ஒரேவித 
மான அபிப்பிராயத்தையா கூறி வருகிறார் ? 

அவரால் எழுதப்பட்ட ஆங்கில மொழிப் பிரச்னை என்ற நூல் 1962 - ம் ஆண்டு , 
ஆகஸ்ட் மாதம் அவரது கையொப்பமிட்ட முன்னுரையேர்டு வெளியிடப்பட்டது 
அதாவது மிகத் தீவிர இந்தி எதிர்ப்பாளராக ராஜாஜி ஆன பிறகு . அதில் 1956 முதல் 
1962 வரை பல ஏடுகளில் அவர் எழுதிய கட்டுரைகள் உள்ளன . 
இவரா வழிகாட்டக் கூடியவர் ? 

அவற்றைப் படித்துப் பார்த்தால் , அவற்றினிடையே உள்ள முரண்பாடுகளைக் 
கூர்ந்து கவனித்தால் , இவரா மொழிப் பிரச்னையில் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் 
என்ற ஐயம் எவருக்கும் எழாமல் இராது. 

1. இந்தி மொழி தான் இந்தியாவின் தேசிய மொழியாக ஆகக்கூடிய நிலையி 
லுள்ளது என்கிறார் 1 - ம் பக்கத்தில் . அதை அழுத்தந்திருத்தமாக உறுதிப்படுத்துகிறார் 
11 - ம் பக்கத்தில் . தேசிய மொழியாகிய இந்தி மட்டும் மத்திய ஆட்சி மொழியாக 
ஆவதற்குப் போதிய அவகாசம் தேவை! இடைக் காலத்தில் 

டைக் காலத்தில் இதுவரையில் இருந்து 
வந்துள்ள ஆங்கில மொழி தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கட்டும் என்று காலகெடு 
வைத்து வாதாடுகிறார் 7 , 8 பக்கங்களில் . 


83 


இவ்வளவும் சொல்லிய பிறகு , இந்தியாவில் ஒரே ஒரு தேசிய மொழி என்பது 
எப்போதுமே 

ஏற்பட முடியாது என்று 51 - ம் பக்கத்தில் தம்மையே மறுத்துக் 
கொள்ளுகிறார் ! 
எவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள் ! 

2. ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் வகையில் மசோதா நிறை 
வேற்றப்பட வேண்டும் என்று 2 - ம் பக்கத்தில் கூறியவர் , அதற்கு நேர்மாறாக , அர சியல் 
சட்டத்தின் பதினேழாவது பகுதியையே நீக்கிவிட வேண்டும் என்று 24 - ம் பக்கத்தில் 
வாதாடுகிறார் ! 

3. மத்திய ஆட்சி மொழிகளாக ஆங்கிலமும் இந்தியுமோ அல்லது இரண்டில் 
ஏதாவதொன்றோ இருக்க வேண்டும் என்று 4 - ம் பக்கத்தில் கூறுகிறார் . 

மத்திய ஆட்சி மொழிகளாக இந்தியும் , ஆங்கிலமும் சேர்ந்து இயங்குவதைவிடச் 
சிறந்த முறை வேறு எதுவும் இருக்க முடியாது என்று மிகவும் உறுதியாக 14 - ம் பக்கத்தில் 
வாதாடுகிறார் . 

இந்தியும் ஆங்கிலமும் சேர்ந்து ஆட்சி மொழிகளாக இருப்பது என்ற இருமொழிக் 
கொள்கை ஒரு வலை , அதில் சிக்கக்கூடாது என்று 65 - ம் பக்கத்தில் கூறுகிறார் . 

முக்கியமானதொரு பிரச்னையில் எத்தகைய மாறுபட்ட அபிப்பிராயங்கள் !! 
ஏன் இந்தக் கபட மொழிகள் ? 

இருமொழிக் கொள்கை ஒரு வலை , இந்தி கூடாது , என்பது தான் ராஜாஜியின் 
கருத்தாக இருக்குமானால் ( இந்தக் கருத்தாவது நிரந்தரமாக இருக்குமா ? ) " தென் 


23 


னிந்தியர்களே , புத்திசாலிகளாக இருங்கள் , இந்தியைக் கற்றுக் கொள்ளுங்கள் , அதன் 
மூலம் தான் இந்தியக் குடிமகன் என்ற உங்களுடைய தகுதி முழுமைப்படும் " ( பக்கம் -6 ) 
என்று உபதேசம் செய்கிறாரே அது ஏன் ? 

" ஆங்கிலம் ஆட்சிமொழியாகத் தொடர்ந்து இருப்பதால் , அமைதியாகவும் , 
இயற்கையாகவும் இந்தி நுழைவதை அது தடுக்காது " என்று 17 - ம் பக்கத்தில் அபயம் 
அளித்திருக்கிறாரே , அது எதற்காகவாம் ? 
அவருடைய கட்சியே அவடை எதிர்க்கிறது 

" இந்தி மொழியைப் பரப்பிய பிறகு , அதைமட்டும் ஆட்சிமொழியாக்கச் சம்மதம் 
பெறலாம் " ( 19 - ம் பக்கம் ) என்று ஆலோசனை வழங்கியிருக்கிறாரே . அது ஏன் ? 

“ மொழிப் பிரச்னை பற்றி நான் கொண்டுள்ள கருத்து ஏன் சொந்த அபிப்பிராயமே 
தவிர , சுதந்திரக் கட்சியின் கருத்து அல்ல " ( பக்கம் -58 ) என்று கூறியிருக்கிறாரே . 
கட்சியின் ஆதரவு இல்லாமல் இவர் அபிப்பிராயம் செயல்படுவது எவ்வாறு ? 

சுதந்திரக்கட்சி பதவிக்கு வருமானால் - நிச்சயமாக வராது- மொழிப் பிரச்னை 
சம்பந்தமாக என்ன கொள்கையைப் பின்பற்றும் ? இவருடைய கொள்கையைப் பின் 
பற்றாது என்பது இப்போதே தெரிந்துவிட்டது !! இந்த இலட்சணத்தில் இவர் ஊருக்கு 
வழிகாட்ட வருகிறாரா ? 
அரசியல் சட்டத்தைக் திருத்த வேண்டுமா ? 

ஆட்சிமொழிப் பிரச்னை தீர , அரசியல் சட்டம் பதினேழாவது பிரிவையே எடுத்து 
விட வேண்டும் , அதற்கேற்ப அரசியல் சட்டத்தைத் திருத்த வேண்டும் என்று இன்றைய 


24 


ராஜாஜி கூறுகிறார் . அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவருடைய புதுமுகங்களான 
தி . மு . க.வினரும் கூறுகிறார்கள் . 

அரசியல் சட்டம் திருத்தப்படுவது அவசியம் இல்லை . மசோதா கொண்டு வந்து 
நிறைவேற்றுவதன் மூலம் பிரச்னையைத் தீர்க்கலாம் என்பது தமிழக அரசினரின் நிலை . 
நடக்ககூடிய யோசனையா ? 

இவற்றிலே எது , காரிய சாத்தியமான யோசனை ? ராஜாஜி கூறுவதுபோல அரசியல் 
சட்டத்தைத் திருத்துவதற்குப் பார்லிமெண்டில் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் 
தேவை . தமிழக அரசினர் விரும்புவது போல மசோதா கொண்டு வந்து நிறைவேற்ற 
ஒரு வாக்கு மெஜாரிட்டி இருந்தாலே போதும் . எது சுலபமானது . இவற்றில் ? 

பாறாங்கல்லைக் காட்டி , இதிலே தலையை வேகமாக முட்டிக் கொள் , பாறை 
உடையும் , வழி கிடைக்கும் என்று கூறுவது போல , இயலாத வழியைக் காட்டுகிறார் 
ராஜாஜி. மக்கள் ஏமாறுவார்களா ? 
ராஜாஜியும் . அன்னைநுரையும் டோபோக்கினராம் 

1963 - ம் ஆண்டு , செப்டம்பர் மாதம் , 9 - ந் தேதியன்று சென்னை சட்டக் கல்லூரி 
தமிழ் மாணவர்கள் பேரவையின் சார்பில் , நடைபெற்ற ஆட்சிமொழிக் கருத்தரங்கில் 
ராஜாஜியும் , அண்ணாதுரையும் பேசினர் . 

" ராஜாஜிக்கும் எனக்கும் பல பிரச்னைகளில் கருத்து மாறுபாடு இருப்பினும் , இந்தி 
எதிர்ப்புப் பிரச்னையில் நாங்கள் இருவரும் ஒரே கருத்து கொண்டிருக்கிறோம் . எனது 
கருத்துக்களுக்கு ராஜாஜி பெருந்துணையாக இருக்கிறார் . " 


25 


- இவ்வா று அங்கே பேசுகையில் அண்ரைதுரை குறிப்பிட்டார் . இக்கூற்று சரியா ? 
இந்தி எதிர்ப்புப் பிரச்னையில் அவர்கள் இருவரும் ஒரே விதமான கருத்துடையவர்களா ? 
ஒற்றுமைகளைப் பாருங்கள் ! 


இந்த ஆட்சி மொழியானால் ஆங்கிலம் பாதிக்கப்படும் . ஆகவே இந்தியை எதிர்க் 
கிறேன் என்கிறார் ராஜாஜி . இந்த ஆட்ச மொழியானால் தமிழுக்கு ஆபத்து , ஆகவே , 
இந்தியை எதிர்க்கிறோம் , என்கறது தி . மு . க . இந்தியால் தமிழுக்கு ஆபத்து இல்லை 
என்று அடித்துச சொல்லுகிறார் ராஜாஜி ! இது ஒற்றுமையா ? 

இந்தி மொழியைப் பள்ளிக்கூடத்தில் விருப்பப் பாடமாகக்கூட வைக்கக்கூடாது 
என்கிறது தி . மு . க : இந்தி பள்ளிக்கூட த்தல் கட்டாய பாடமாகக் கற்றுத் தரப்பட 
வேண்டும் என்று இன்று வரை சொல்லி வருகிறார் ராஜாஜி . இதுவும் ஒற்றுமையா ? 

இந்தி வந்தால் நாடு பிரியும் . ஆகவே இந்தியாவின் ஒற்றுமையைக் காப்பதற்காக ,, 
இந்தியை எதிர்க்கிறேன் என்கிறார் ராஜாஜி . நாங்கள் பிரிவினையைக் கோருகிறோம் . 
பிரிந்து போகும் எங்களுக்கு இந்தி எதற்கு , ஆகவே இந்தியை எதிர்க்கிறோம் , என்கிறது 
தி . மு . க . ! இதுகூட ஒற்றுமை தானா 

என்றென்றும் ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருந்து வரவேண்டும் என்கிறார் 
ராஜாஜி . தி . க வின் பொதுக்குழு , பதினான்கு மொழிகள் இந்திய ஆட்சி மொழி 

இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துள்ளது . இதுவும் ஒற்றுமையைத்தான் 
காட்டுகிறதா ? 


? 


கி ம 


களாக 


26 


யாருக்க யார் வரி காட்டுவது ? 

இந்த இலட்சணத்தில், 20-4- 63 அன்று சென்னை இலா சமிபுரம் யுவர் சங்கம் 
நடத்திய ஆட்சி மொழி பற்ற கூட்ட த்தில் தி.மு.க. தலைவரான திரு. 4. கருணநிதி , 
ராஜாஜியைப் பார்த்து நல்லவரே வல்லவரே இந்த நாடு வாழ , மீள வழி காட்டுங்கள் 
( முரசொலி 24-4-63 ) என்று கேட்டுக் கொண்டார் !! 

யாருக்கு யார் வழி காட்டுவது அவர் வழிவேறு , வழி காட்டுங்கள் என்று 
கெஞ்சிக் கேட்டுக் கொண்ட வருடைய வழி வேறு எப்படி அவர் இவருக்கு வழிகாட்ட 
முடியும்- ஒரு குருடனுக்கு இன்னொரு குருடன் வழிகாட்ட இயலுமா ? 
இவர்களால் நாட்டுக்கு வழிகாட்ட முடியுமா ? 

மொழிப் பிரச்னையில் தி.மு.க.வினருக்கும் , ராஜாஜிக்கும் எவ்வளவு குழப்பம் 
எவ்வளவு தெளிவற்ற போக்கு- பார்த்தீர்களா ? 

இந்த வீராதி வீரர்கள் தான் இந்தி எதிர்ப்புப் போராட்டம் நடத்துகிறார்களாம் ! 
நாடு நகைக்கிறது . இவர்களைப் பார்த்து !! நிரந்தரமான கொள்கையற்ற இவர்களைப் 
பின்பற்றினால் ஆபத்துத்தான் வரும் . 
கட்சி இருப்பதாக நினைவுறுத்தி வர , இளைஞர்களை உணர்ச்சியுடன் 

வைத்துவர , 
போராட்டம் போராட்டம் என்று சொல்லி வந்த நிலையிலின்றும் பின்வாங்கத் தயங்கி , 
தி.மு.க. தலைவர்கள் தங்களுக்கே குழப்பமும் தயக்கமும் இஷ்டமில்லா மலும் இந்தி 
எதிர்ப்புப் போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்நிலையினின்றும் வெற்றிகரமாய் பின் 


27 


வாங்குவதற்சச் சாக்குப் போக்காக ஏதேனும் ஒரு புதிய நெருக்கடி நிலை நாட்டில் 
உருவாகா தாவென்று ஏங்கி நிற்கிறார்கள் . இதுதான் தி . மு . க.வின் 

இன்றைய 
பரிதாப நிலை ! 
காங்கிரசின் கொள்கையென்ன ? 

காங்கிரஸ் மகாசபை , இந்தி மொழி இந்தியாவின் ஆட்சிமொழியாக வேண்டும் 
என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது . சுதந்திரம் பெற்ற பாரதத்தில் நமது 
மொழிகளுள் , பெரும்பான்மையான மக்களால் பேசப்படும் மொழியாகிய இந்தி தான் , 
ஆட்சிமொழியாக விளங்கவேண்டும் . தமிழகத்தில் தமிழ்தான் ஆட்சிமொழியாக 
இருக்கவேண்டும் . 

அப்போது தான் இந்தியாவின் ஒருமைப்பாடு பூர்த்தியாகும் . நமது மொழிகளுள் 
ஒன்று ஆட்சி மொழியாக இருந்தால்தான் இந்திய மொழிகள் அனைத்தும் நன்கு வளர 
முடியும் . 

இந்தி மொழி , இந்தியாவை இணைக்கும் கருவியாக விளங்கும் என்றார் காந்தி 
யடிகள் . 

அவருடைய விருப்பப்படியே அம்மொழி ஆட்சிபீடத்தில் அமரும் . 
ஜன நாயக முறைப்படியே தீர்மானிப்பார்கள் 

மும்மொழிக் கொள்கையை அமுல் நடத்தும் மற்ற ராஜ்யங்கள் இந்தியைக் 
கட்டாய பாடமாக வைத்துள்ளன . தமிழகத்தில் இந்த நிலை இல்லை . மங்கு பிரதேச 
மொழியாகிய தமிழ் மொழியுடன் இந்தியைக் கட்டாய பாடமாக படிக்க வேண்டியது 


28 


இல்லை . மாணவர்கள் விரும்பினால் இந்தி மொழியைக் கற்கலாம் . அல்லது தெலுங்கு , 
குஜராத்து , மலையாளம் போன்ற இதர மொழிகளுள் ஏதாவதொன்றைப் படிக்கலாம் . 
இதில் இந்தி திணிப்பு எங்கிருந்து வருகிறது ? 

தமிழக அரசினரின் இந்த நிலையை மத்திய அரசாங்கம் சரியென்று ஒப்புக்கொண் 
டிருக்கிறது என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும் . 
இந்தியை யாரும் திணிக்க மாட்டார்கள் . 

திணிக்கும்படி நமது தலைவர்கள் 
விட்டுவிட மாட்டார்கள் . இந்தி மொழியை நாமனைவரும் நன்றாகக் கற்று உணரும் 
வரையில் , ஆங்கிலமும் மத்திய ஆட்சி மொழியாக இருந்து வரும் . இந்தி பேசாகராஜ் 
யங்களைச் சேர்ந்த மக்களின் விருப்பக்கை ஒட்டியே ஆட்சி மொழிப் பிரசனையைத் 
தீர்ப்பார்கள் . அதில் எவருக்கும் ஐயம் வேண்டாம் . 


தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ( 54 , ஜெனரல் பேட்டர்ஸ் ரோடு , சென்னை 2 ) வெளியீட்டுத்து ைக்காக 
திரு கருப்பையா அவர்களால் எழுதப்பட்டது . 

10-7-64 


NAVASAK TH PRESS 


MADKAI - S . 


THIRU AROORAN SUGARS LTD . 


. 


VADA PATHIMANGALAM 
TANJORE DISTRICT ( MADRAS STATE ) 


* 


Manufacturers of : 


BEST QUALITY 
WHITE CRYSTAL 

SUGAR 


* 


Managing Agents : 
VENKATESA TYAGARAJAN ( P ) LTD . 


EXPRESS ESTATE 

MOUNT ROAD MADRAS - 2 
Telegram : " FINESUGAR 

FINESUGAR ” Madras 
Telephone: 85273 


Son 


